





உடற்பயிற்சி | 
வது மகாநாடு, புதுக்கோட்டை 


2௦௨௦0665௦௦ 

















| 
| 
மகா நாட்டூுத்தலைவர்‌ | 
சாண்டோ 
R. இலக்குமணய்யர்‌ அவர்கள்‌ 
ன மன்னுரைப்‌ பிரசங்கம்‌ 
249-538.) . 











Digitized By Roja Muthiah Research Library 


புதுக்கோட்டை 


உடற்பமிற்சி 2-வது மகாநாட்டுத்‌ தலைவர்‌. 





சாண்டோ R. இலக்குமணய்யரவர்கள்‌ 





முன்னுரைம்‌ பிரசங்க 
(24-—9—.58) 


பெரியோர்களே ! சகோதரி-சகோதரர்களே !! 


இம்‌ மகாநாட்டின தலைமைப்பசவியை எனக்களித்துக்‌ கெளச 
வித்ததற்கு உங்கள்பால்‌ மிக ஈன்றியுடையேன்‌. 


வந்த நோயைப்‌ போக்கவும்‌, கோய்‌ வசாமற்‌ தடுக்கவும்‌, சோர்வு, 
பலவீனம்‌, தளர்ச்சி இவைகளைநீக்கவும்‌, அற்பாயுள்‌, ஆஃராக்கிய 
மின்மை, ஊக்கமின்மை, ஆண்மையின்மை, அழகின்மை, 
பலமின்மை இவைகளை த்‌ ட) தாலைக்கவும்‌, தாங்கமுடியாத சிசு மர ணம்‌, ப 
- அளவற்ற பிரசவ மரணம்‌, அளவில்லாத அகால மரணம்‌ இவைகளை 
அகற்றவும்‌, இமமகாநாட்டினால்‌ இம்மாதிரி பிரசாரத்தினால்‌ ஒரளவு 
பிரயோஜனம்‌ உண்டென்றால்‌ அதனை ஆதரிப்பது நமது 


கடமையாகும்‌. 


சுகாதாரம்‌, சிறப்பாக உடற்பயிற்சி இவைகளை ஈம்‌ நாட்டு மக்கள 
போ திய அளவு க வனிக்காததாலேயே, மேற்சொன்ன குறைபாடுகள்‌ 
நமஅ நாட்டில்‌ மிகுந்து தோன்றலாயின. இது விஷயத்‌ தில்‌ பொது 
ஜன உணர்வு மிகுந்து, செயலில்‌ கொண்டவேரத்தக்க முயற்சிகளை 
எடு த்துக்கொண்டு கிளர்ச்சி செய்து, தேச நிர்வாகெள்‌, காட்டு நலம்‌ 
நாடுவார்‌, அறிஞர்கள்‌, பிரபுக்கள்‌ போன்றார்‌ கவனத்திற்குக்‌ 
கொண்டி வரவேண்டும்‌. இம்மாதிரி மேல்‌ நாட்டினர்‌ செய்ததால்‌ 
தான்‌ இத விஷயத்தில்‌ அவாகள்‌ எவ்வளவோ முனனேறி விட்டார்‌ 
கள்‌. 


போக்கின்படி உண்மையான உடற்கட்டை நல்கி. 


இயற்கையின்‌ 
உயரிய கம்பீர உருவத்தை உண்டாச்கி, அசைக்க முடியாத ஆரோக்‌ 
கியத்தை அளித்து, ஆண்மைபை மிகுத்‌ துக்கொடுக்கும்‌ அற்புத 
ROJA MUTHIAH 
47, HOSPITAL STREET 


KOTTAIYUR-623 106 
Digitized By Roja Muthiah Research Library 


2 





து ற்றல்‌ வாய்ந்த உட பய ற்சிக்‌ கல்யை வளர்க்கும்‌ இந்த மகா நாட்‌ 


ஆன்‌ பெருமையை, எத்தனை பேர்‌ உள்ளவாறு உணர்ந்‌ இருப்பார்கள்‌! 





ர்‌ அன்பர்களே! உடற்பயிற்சி சாஸ்திர சம்பந்தமானது. இயற 
சைச்கியைந்கது. ஆரோக்கயத்‌ தில்‌ அதிக இடம்‌ பெற்றது. இதனை 
அறிவு படைத்த எவ ரம்‌ ஒப்புக்சொளவர்‌. வளமுற்ற தசை, உயர்ந்த 
தேகக்கட்‌டு, தேவைக்கு ரிய பலம்‌ இவைகளை உடற்பயிற்சியே நமக்கு 
அளிக்க முடி யும்‌. இன்று மக்களது தேக அமைப்பில்‌ இதர சாத 
னங்களால்‌ இவைகளைப்பெற முடியாது. வேறு விளையாட்டுகளும்‌ 
இந்நிலைமையினை நல்கா அ. 


இன்று பள்ளிக்கூட மாணவர்களும்‌, ஆசிரியாகளும்‌, அவர்களின்‌ 
கிர்வாகிகளும்‌, டிரில்‌ அல்லத கவாத்தைப்பற்றிப்பேசுவதோடிநின்‌ று 
விடுகிரார்கள்‌. அல்லது வாரத்திற்கொரு முறை, இரு முறை பெயர 
ளவில்‌ கையைக்‌ காலை நீட்டிவிடுிகிரார்கள்‌. விளையாட்டைப்‌ பற்றி 
பிரமாதமாய்ப்‌ பேசுகிறார்கள்‌, இவைகள்‌ உடற்பயி ற்சியின்பாற்‌ 
பட்டன அல்லவா என்றும்‌ கேட்கிறார்கள்‌. அரசாங்கத்தாரும்‌, கிர்‌ 
வாகெளும்கூட இதற்கு ஒத்‌்தூதுகருர்கள்‌. ஆயினும்‌, பயனில்லை: 
. மரணவன்‌ பள்ளியை விட்டு வெளியேறும்போது பார்த்தால்‌ இந்த 
உண்மை நன்கு விளங்கும்‌, ஆசிரியர்கள்‌, போத்தலும்‌ கையுமாக 
மாத்திரைகளை விழுங்கி ஏப்பமிட்டு, உழுக்சே தகக அடனும்‌ஒட்டை 
மன த துடலும்‌ உயிருடன்‌ போராடி வாழ்வது நமக்குத்‌ தெரியாதா? 
உடற்பயிற்சியின்‌ உண்மையான நோக்கம்‌ முதலாவது சுத்த 
ஆசோக்கயத்துடன்‌ வாழ்வதாகும்‌. அதாவது கோயைத்‌ தடுத்து 
- வ.சாமற்‌ பாதுகாப்பது, இன்று பள்ளி மாணவர்களில்‌ 100-க்கு 
எத்தனை பேர்‌ நோயை எதிர்க்கும்‌ சக்கி பெற்றிருக்கிரார்கள? 
இரண்டாவது ஆரோக்கியமான அஸ்திவாரத்தின்‌ மேல்‌ உறுதியான 
உடற்கட்டை உண்டாக்கிக்கொள்வது. இதனைத்தான்‌ நாம்‌ அழ 
சென்று சொல்லுகிமரோம்‌. பாதம்‌ முதல்‌, ரெம்‌ வரையிலுள்ள எல்‌ 
லாத்‌ தசைப்‌ பகுதியினையும்‌,உறுப்புகளையும்‌ சமமாய்‌ வளர்த்துப்‌ 
போஷிக்கும்‌ தன்மையினையுடைய அப்பியாசங்களையே நாம்‌ உட ற்ப 
யிற்சி எனறு கூறுமீவாம்‌, மற்றவைகளை அரை குறைப்‌ பயிற்சிகள்‌ 
என்று ஏன்‌ சொல்லக்கூடாது ? 
ஆகவே, பள்ளிக்கூட உடற்பயிற்சிகள்‌ சாஸ்வதமான ஆரோக்‌ 


கயத்தையும்‌,௮ழகையும்‌ அளித இருக்கின்றனவா? உடலின்‌ தேவை 


Digitized By Roja Muthiah Research Library 






களை அவைகள்‌ பூர்தீதி செய்திருக்கின்‌ றனவா? அதற்குரிய” குணக்‌ 
தைப்‌ பள்ளிகள்‌ அளி தீசருக்னெ றனவா என்று உங்களைக்‌ ே | 


ன்றேன்‌. இச்‌ த உண்மையைப்‌ பரிசோதிக்க வேண்டுமானால்‌. 





திறந்த உடம்பில்‌ அவர்களைப்‌ பாருங்கள, வாட்டம்‌ தெரியாமத்‌.. 
போகாது. உடல்வளம்‌,உடற்கட்டு, இந்த இரண்டு வகுப்பிலும்‌ நாம்‌. 
தேறிவிட்டால்‌, வாழ்வைச்சோர்வின்றி நடத்தும்‌ கிர்வாகத்திற்குரிய 
சக்தி விஷயத்‌ தலும்‌ நாம்‌ நிச்சமாய்த்‌ தேறிவிடுவோம்‌. 
சோதரிகளே! சோதரர்களே!! நாம்‌ பேச்சைக்‌ குறைத்து, 
செயலை வளர்க்க ஆசைப்படவேண்டும்‌, உடற்பயி ற்சி விஷயத்‌ தில்‌ 
அரசாங்கச்‌ சட்டம்‌,கிர்வாசச்‌ சட்டுப்பாடு, வழக்கம்‌ வாழ்க்கைத்‌ தொர 
தரவுகள்‌ இடந்த. ரவில்லை என்று வீண்‌ சாக்குகள்சொல்லவேண்டாம்‌. 
நீங்கள்‌ மனம்‌ வைத்தால்‌ போதும்‌. ஆ ராக்கியம்‌, அழகு, பலம்‌ 
இவைகளையடைய எத்தகைய முறைகள்‌ ௮நுபவத்திஓம்‌ அனுகூலத்‌ 
இலும்முந்துகன்‌ றன வோ, ௮வைகளைக்காலக்தாழ்‌ த தாமல்கைக்சொண்டு 
பிறநாட்டார்போல்‌ உயர்ந்த பயனை, எளிதாயும்‌ சீக்சிரமாயும்‌ அடை 
யவேண்டும்‌. அரசாங்கம்‌ மூலம்‌ இதற்கு உறுதுணை தேடவேண்‌ 
டும்‌. அரசாங்க நிர்வாகெள பழைய பல்லவிகளைய பாடுவார்களா 
னால்‌, நல்லமுறைகளை ஏற்படுத்தித்தர விண்‌ புகார்கள்‌ எதையேனும்‌ 
கூறிச்சொண்டி ருப்பார்களானால்‌, தனித்த முறையில்‌ தெருவெல்லாம்‌ 
உடற்பயிற்சிக்கூடங்கள்‌ ஏற்படுத்தவேண்டும்‌. பெண்களுக்கென மும்‌ 
ஆண்களுக்கென்றும்‌ பல உடற்பயிற்சிப்‌ பள்ளிகள்‌ கிறுவவேண்டும்‌, 
குழந்தைகள்‌ முதல்‌ வயோதிகர்கள்வரை யாவரும்‌ செய்யத்‌ தகுந்த 
வாறு, கீலைமைக்கேற்றதுபோல்‌, உடற்பயிற்சி வகுப்புகள்‌ இருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌, அவைகள்‌ உயர்ந்த பலனை எளிதில்‌ த. ரவேண்‌ 
டும்‌. தாமதம்‌ வேண்டாம்‌, அன்பர்களே! எல்லாத்‌ தருமங்களிலும்‌ 
மனி தனை மனி கீனாக்கும்‌ இத்தர்மம்‌ மேலானது. கடவுளுக்குச்‌ ௪ம்‌ 
மதமான அ. மக்கள்‌ நோய்ப்படாமல்‌, உடலைப்பாது காத்து, திட 
காத்திரர்களாகிச்‌ தங்களுக்குத்‌ தாங்களே உழைத்துண்டு வாழும்‌ 
படியாகச்‌ செய்யும்‌ தருமம்‌, சத்திரங்கள்‌ கோவில்‌ கட்டுவதிலும்‌ 
பிற தானங்களிலும்‌ மேலோன த. குறைபாடுள்ள மனிதனால்‌ நல்லறங்‌ 
களை நாட்டில்‌ வளர்த்துப்‌ பாதுகாக்க முடியாது, பிச்சை எடுத்தே 
னும்‌ இத்தகைய முயற்சிகளின்‌ -ஹ்யனை மக்கள்‌ அடையும்படி செய்யு 


லாம்‌; ௮௮ கேவலமாகா அ. 


Digitized By Roja Muthiah Research Library 


4 

ட ற்பயிற்சியில்‌ பலவிதங்சளிருக்கன்‌ றன. விளையாட்டுகளில்‌ 
(பலி தங்களிருக்கன்‌ றன. எல்லாவித விளையாட்டுகளும்‌, பயிற்சி 
ஸூம்‌ ஒரே மாதிரிப்‌ பலனையளிப்பதில்லை. சத்தற்ற உணவுகளை 
உண்ணும்‌ ஒருவன்‌ எப்படி. வாடி, வதங்கி று த்து, வளர்ச்சியிற 
குனறிக்‌ லா ணப்படுகிருனோ, அகேபோல பயன்‌ ற்‌ ற பயி ற்சிகளை எவ 
வளவு நாளகள்‌ செய்யினும்‌ பலன்‌ பெற முடியாத. அ௮வவிதம்‌ பய 
னளிக்காக தேவையைப்‌ பூர்த்தி செய்ய முடியாத பயிற்சி முறைகள்‌ 
சாஸ்திர சம்மதமானதென்று, எவவளவு வானமளாவப்‌ புகழ்‌ பாடி 
னும்‌ அவைகள்‌ பிரயோஜனமற்றவைசள்‌ என்பதை நீங்கள்‌ உணர 
வேண்டும்‌, உடற்பயிற்சி ஆசிரியர்களின்‌ மதி இங்கே பெரிதும்‌ 
சவனிக்கத்‌ தக்ககாகும்‌. நிலைமைக்கேற்றவாறு, குழந்தைகள்‌, இளம்‌ 
வயதினர்‌,ஈடுததர வயஅுடையவாகள்‌,முதியோர்கள்‌ யாவரும்‌ சீக்கிரம்‌ 
பயனடையத்தக்கதாயும்‌, எளிதில்‌ செய்யக்கூடியதாயுமுள்ள அப்பி 
யாக முறைகளை வகுத்துத்‌ தருவதில்‌ ஆசிரியர்கள்‌ நிபுணர்களாயி 
ருக்கவேண்டும்‌. அல்லாமல்‌, அவர்கள்‌ ஆரோக்ய சாஸ்திர விற்பன்‌ 
னர்களாசவுமிருக்கவேண்டும்‌. கோய்களை உடற்பயிற்கயோலும்‌இயற்கை 
முறைகளாலும்‌ சொஸ்தம்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ படைத்தவர்களாயு 
மிருக்கவேண்டும்‌. பொதுவாகச்‌ சொல்லப்போனால்‌ மேல்‌ நாட்டின 
ரைப்போல விஞ்ஞான ரீதியாய்‌ உடற்பயிற்சி புகட்டுவதில்‌ வல்லு 
ஈராயிருக்கவேண்டும்‌. அத்‌ தகையோர்‌ படித்துப்‌ பட்டம்‌ பெற்றவ 
சாயிருந்தாலும்‌ சரி,இல்லாவிட்டாலும்‌ சரி, பொது ஜனம்களும்‌ அர 
சாங்கததாரும்‌ ஆதரிக்கவேண்டும்‌. அப்படியானால்‌ இவ்வியக்கம்‌ 

சாட்டில்‌ வெகு விரைவில்‌ பரவும்‌. 
உடற்பகிற்சியில்‌ பகட்டும்‌ படாடோபமும்‌ காட்டக்கூடிய கற்‌ 
அக்‌ குட்டி அசிரியாகள்‌ இருக்கிறார்கள்‌. கத்திக்‌ குத்து அல்லது 
கடியடிப்‌ பிரயோகம்‌ செய்யக்கூடிய ஆசிரியரும்‌ உண்டு. எடுத்த 
தற்கெல்லாம்‌ உதை அல்லது அடி கொடுக்கும்‌ ஆசிரியருமுளர்‌. 
போக்கரிச்‌ தனமான காரியங்களுக்கே தங்கள்‌ உடற்பயிற்சி த்‌ திறமை 
யைக்‌ காட்டவவோர்‌ அநேகர்‌. எடுத்ததற்கெல்லாம்‌ போட்டி, வா, 
ஒரு கை பார்ப்போம்‌ என்று மிரட்டித்திரியும்‌ பயிற்சியாளர்‌ ஒரு 
வகை. நான பலசாலி, என்ன செய்வேன்‌ தெரியுமா? சாறாய்ப்‌ 
பிழிர்து சக்கையாய்‌ ஊ தவிடு வேன்‌ என உருட்டிப்பணம்‌ பறித்‌ 
அண்போர்‌ வேறொரு வகை. ஆடையலங்காரம்‌, தலையலங்காசம்‌, ரீச்‌ 
மிதியடி, மார்பை முன்‌ தள்ளி தோள்களைப்‌ பின்தள்ளி இரும்பித்‌ 
திரும்பிப்‌ பார்த்துக்கொண்டே. விரைப்புடன்‌ ஈடத்தல்‌ இதோர்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


9 





வகை. சட்டைகளை ஒன்றின்மேல்‌ ஒன்ருகப்‌ போட்டுக்‌: சனமர்‌ 
உடம்பைக்‌ காட்டும்‌ சாண்டோக்கள்‌ ஒரு வகை. ஒருவரை எழெ த்‌ 
டிப்பெயர்சள மறைவிலிருந்து பிடித்தடித்து கம்பி நீட்வெது ஒரு. 
வகை, உடைந்கவை,ஒடிர்‌ ' தவைகளைக்கொண்டூ புட்டுப்பித்‌ கலா ட்ட ச்‌. 
இன்மேல்‌ சாண்டோ வேலைகள்‌ காட்டி சம்பா அப்போர்‌ ஒரு வகை, 
ஆட்டுக்கறியைப்‌ பச்சையாகக்‌ இன்டேன்‌, பத்து சேர்‌ அல்வாவை. 
அப்படியே விழுங்கு? வன்‌,பச்சைக்கடலையைப்படி படியாய்ச்‌ சாப்பிடு 
வேன்‌, இப்படிப்பட்ட சாப்பாட்டு ராமன்கள்‌ ஒரு வகை. சஞ்‌ 
சாத்தம்‌, மாமாவேலை, திருட்டு, கலகம்‌ வம்பள த்தல்‌, மோசம்‌ இது 
போன்றதோர்‌ வகை. எனியவர்களையும்‌, வலிமையற்றவர்சளையும்‌ 
பயமுஅத்திப்‌ பணம்‌ பிடுங்குவதோர்‌ வகை, இன்னும்‌ பலவகை. 
இவர்களெல்லாம்‌ உடற்பயிற்சி ஆரிரியரகள்‌ அல்லது உடற்பயிற்சி 
யாளாகள. இதற்காகவா உடற்பயிற்சிக்‌ சலைகள்‌ அபிவிருத்தியாக 
வேண்டுமென விரும்புகிறோம்‌? இத்தகைய விரத்தை உபயோடப்‌ 
பதற்கா உட ற்பயிற்சிக்‌ கலைகள்‌? இதுவா வீரம்‌? மான த்தைக்‌ 
. காக்கவும்‌, தச த்தைக்‌ காக்கவுமன்றோ விரும்‌? இத்தகைய படிப்பற்ற 
முடமான, முரட்டுக்‌ தனம்‌ வாய்ந்த பயில்வான்‌, அல்லது வஸ்தாது 
களைப்‌ பொதுமக்கள்‌ எப்படி நம்பி த்துணிவார்கள்‌? இவர்களைச்‌ 
செல்வர்களும்‌, ௮றிஞாசளும்‌ எங்கனம்‌ மதிப்பார்கள்‌? இதனா 
லன்றோே இவ்வருங்கலைகள்‌ காலக்கிரமத்தில்‌ அழிந்தொழியும்‌ 
நிலைமைக்கு வந்துவிட்டன, 04 கலைஞானங்களில்‌ பெரிதும்‌ இடம்‌ 
பெற்றிருந்த இக்சலைகள்‌ இன்று என்ன நிலைமையிலிருக்கன்‌ றன? 


i ச 
i ag 
ட நித்தி ப ஆ 
த்‌ 
சடல 

கட்‌ 
ஷி டக] 


அன்பர்களே! இவைகண்ப்புஅப்பிக்க வேண்டும்‌; புனருத்‌ தாரணம்‌ 
செய்யவேண்டும்‌. இதற்குப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ ஏற்றவைகள்‌. இது 
பத்தி நிபுணர்கள்‌ சொல்லும்‌ யோசனையை நிர்வாகிகளும்‌, ஆசிரியர்‌ 
களும்‌ நன்காராயந்‌து வேண்ட ென செய்யவேண்டும்‌. வெளியி 
லிருப்பவர்கள்‌, ஸ்தாபனத்திற்குச்‌ சம்பந்தமில்லாதவர்சள்‌, நமக்‌ 
சென்ன ஆலோசனை கூறுவது என்ற அலட்சியமும்‌, இறுமாப்பும்‌ 
கூடான. இதனால்‌ மக்கள்‌ முன்னேற்றம்‌ தடைப்படும்‌ என்பதை 
அவர்கள்‌ கவனிக்கவேண்டும்‌. ௮ 'திவுக்கும்‌ அதுபவத் திர ற்கும்‌ இயற 
சைக்கும்‌ பொறுத்‌ ்‌ தமானவைகளை அவர்கள்‌ ஏ ற்கவேண்டும்‌. மேலதி 
காரிகள்‌ கவனத்‌ திற்குக்‌ கொண்டுவரவேண்டும்‌. ஈல்லதைச்‌ செய்ய 
ஏன்‌ தயங்கவேண்டும்‌ ? இப்படி அவர்கள்‌ செய்யாவிட்டால்‌ அது 
அறியாமை மிகுந்த அகந்தையின்பாற்‌ பட்ட தாகும்‌. 
பெண்‌ மக்களும்‌ கேவலமான உடலமைப்பில்‌ தாளிருக்றோர்கள்‌. 
சவுக்கார மிட்டு முகத்தைக்‌ கழுவுவதையும்‌, பவுடர்ப்‌ பூசிக்கொள்‌ 
வதையும்‌, அணிமணிகளால்‌ அலங்கரி கீதுக்கொள்வதையும்‌ அவர்கள்‌ 
அழ்செனக்கரு இ இருக்க றார்கள்‌: எலும்புக்‌ தோலுமான அவலட்‌ 
சண உருவத்திற்கு வயிர ஈகைகளை வேண்டுமானால்‌ போட்டு ௮ழகு 


Digitized By Roja Muthiah Research Library 


6 

பரீர்ச்சட்டும்‌; அவலட்சணம்‌ அவலட்சணந்தான்‌! பொதுவாகப்‌ 
-டெண்‌ மச்சள்‌ வாழ்விலே, அவர்சள்‌ நடையிலே, அவர்சள்‌ செய்யும்‌ 
காரியங்சளிலே ஒரு சோர்வு இருப்பதை நுணுகி ஆராயும்‌ எவரும்‌ 
கனகறிவர்‌. ஞானம்‌,ல்லறம்‌, வீரம்‌, சுதந்திரம்‌ இவைசளைப்‌ பேணி, 
உண்மை அழகு என்றும்‌ கீலைத் திருக்கும்‌ வண்ணம்‌ இயற்கை முறை 
களில்‌ அவர்கள்‌ கவனம்‌ திருப்பப்பட வேண்டும்‌. அவர்கள்‌ திடகாத்‌ 
திரராய்‌ இல்லாதவரை அவர்கள்‌ வீரமுள்ள மக்களைப்பெற முடியா அ. 
இது விஷயத்தில்‌ மேல்நாட்டுப்‌ பெண்டிர்களைப்போல முயன்று 
ஆரசோசக்டயம்‌,தேசக்கட்டு,கிர்வாக சக்தி முதலியவைகளைப்பெற முயற்‌ 
இக்க வேண்டும்‌. மேல்காட்டுப்‌ பெண்கள்‌ அழகு வளர்ச்சிக்கெனவும்‌ 
உடற்பாதுகாப்புக்கெனவும்‌ தங்களுச்குத்‌ தாங்களே சங்கங்களை 
உற்பத்த ச்‌ செய்துகொண்டு உடலைப்பாதுகாத்து வருகிறார்களென்‌ 
பதை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. அஅபோல ஈமது பெண்சளும்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌. தங்கள்‌ மக்களைச்‌ சரியான முறையில்‌ வளர்க்க 
அவர்கள்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌, அதற்குரிய சந்தர்ப்பங்களை நாம்‌ 
அவர்களுக்கு அளிக்கவேண்டும்‌. ர 

இந்த மகாநாடு தோன்றக்‌ காரணஸ்தராயிருந்த சோமசுந்தர 
சைப்பற்றி சில வார்த்தைகள்‌ கூறாவிட்டால்‌ ௮து நன்தியின்பாற்‌ 
பட்டதாசாது. மொஜாச்செடி தன்னிடமுண்டாகும்‌ புஷ்பத்தைப்‌ 
பற்றி மதிப்பதில்லை. ஒரு புஷ்பம்‌ மண்ணில்‌ விழுந்து மக்கிமாளும்‌; 
மற்றொன்று அசி (கூந்தல்‌) முடிமேல்‌ வைத்து மதிக்கப்படும்‌. 
கடலிலுண்டாகும்‌ இப்பி மூ தீதுக்களில்‌ ஒன்று மண்ணில்‌ டை த்து 
தன்மை கெடிம்‌; மற்றொன்று அரசர்‌ முடியில்‌ பதிக்கப்பட்டு தன்மை 
யில்‌ பிரகாசிக்கும்‌. இதேப்போல செல்வச்செட்டியார்‌ ஸமூசத்‌ இல்‌ 
பிறந்தசோமசுந்தரரைப்‌ பிற ஸமூகத்தார்‌ மதிப்பதில்‌ ஆச்சரியம்‌ 
ஒன்றுமில்லை. இன்று தோன்றியுள்ள உடற்பயிற்சிக்‌ சலைகிபுணர்‌ 
களில்‌ அனபர்‌ சோமசுந்தரமும்‌ ஒருவராக வைத்தெண்ணப்படத்‌ 
தகுந்தவர்‌. ஆதலின்‌ இனி நாம்‌ அவரை ஆசிரியர்‌ சோமசுந்தரம்‌ 
என்றே அழைக்கவேண்டும்‌. அவருக்கு உடற்பயிற்டுக்கலையில்‌ 
தண்ணிய மதிப்புண்டு, நெருக்க்பழகய உற்ற ஈண்பர்களும்‌ 
அறிஞாகளும்‌ இக்கலை சம்பந்தமாக அவரை மதிக்காமலிருக்க 
முடியாது, அ௮வராலன்ரோ இம்‌ மகாநாடு உருவா௫யிருக்கெது. 
இதற்கு முன்‌ தமிழ்நாட்டிலே கண்டிராத பலசாலிகள்‌ மகரகாடும்‌ 
உடற்பயிற்சி மகாநாடும்‌ அவரால்‌ பிறந்தவைகள்‌. அதன்‌ பயனாக 
தமிழ்‌ நாட்டிலே உடற்பயிற்சி எளர்ந்து வருகிறது உண்மை. 
வெளியிலைற்படும்‌ சிறு வெறுப்புகளுக்‌ லெக்காகாமல்‌ காலக்கிரமத்‌ 
தில்‌ எல்லா விஷயத்திலும்‌ சமநோக்கோ நடக்கும்‌ திறமை அன்பர்‌ 
சோமசுந்தரரிடம்‌ உண்டு. கால நிலைமையில்‌ எல்லாப்புகாமையும்‌. 


சமாளிக்கும்‌ ஆற்றலும்‌, பொது அறிவும்‌ அவரிடமுண்டு, நேர்மை. 


Digitized By Roja Muthiah Research Library 


7 





உண்மை, உறுதி யாவும்‌ அவரிடமுள்ளன.. காலத்தை எ திர்கோக்கு 
கிறார்‌. தமது காரியத்தில்‌ அவா ஜெயமடைவது நிச்சயம்‌. ஸி 
அல்லாமல்‌, ௮வரது அரிய சேவையையும்‌, உடற்பயி ற்சிக்கலை 
அணுக்கங்களையும்‌ தமிழ்‌ நாட்டார்‌ நன்கு பயன்படுத்‌ திக்கொள்ள 
வேண்டும்‌. இல்லையேல்‌, காலத்தே பெறும்‌ பெரிய பாக்யெத்தை 
இழர்கவராவோம்‌. அல்லாமல்‌, அவாது உண்மைச்சரி தம்‌ உள்ள 
வாறு வெளிவந்தால்‌ உங்களை உவகைக்‌ கடலிலாழ்த்தும்‌. அவரது 
விரச்செயல்கள்‌ உங்களைத்‌ திடுக்கிடச்செய்யும்‌. அவரைச்‌ சரியாக 
அறிக்‌ தகொளளும்‌ காலம்‌ விரைவில்‌ வரப்போநெஅ. இன்றைய 
நிலையில்‌, பலம்‌ சம்பந்தப்பட்டவரையில்‌, அவரைப்பல இளைஞர்கள்‌ 
போட்டிக்கழைக்கலாம்‌. வளரும்‌ பலத்தையுடைய இளைஞர்களுடன்‌ 
அவர்‌ போட்டிபோட முடியாதென்பதை நாம்‌ ஒப்புக்கொள்வோம்‌, 
ஆனால்‌, மையம்‌ சருவின இந்த வயதில்‌, அவர்‌ செய்யும்‌ பலத்தொழில்‌ 
களை, அவரினும்‌ 25-வயஅ தாழ்ந்த எர்த இளைஞர்களும்‌ செய்யக்கூடு 

| மானால்‌ முன்‌ வரட்டும்‌ என்று நான்‌ அறைகூவுநிறேன்‌. அவர து 
. இளமைப்பருவத்தில்‌ 13-வருட காலம்‌ செட்டிமார்‌ நாட்டில்‌, ஏன்‌? 
வெளி ஜில்லாக்களிலும்கூட 150 பவுண்டுகனம்‌ அக்கக்க டியவர்கள 
அபூர்வம்‌ என்பதை நீங்கள்‌ அறியவேண்டும்‌. இன்று தமிழ்‌ நாடு 
இஅ விஷயத்தில்‌ அடைந்திருக்கும்‌ முன்னேற்றத்திற்கு அவர்‌ ஒரு 


° 


பெரும்‌ காரணம்‌ என்பதையும்‌ நாம்‌ மறத்தல்‌ கூடாது. 


இனனும்‌ நாம்‌ அவரைப்பற்றிச்‌ சரியாகத்தெரிர்‌.து கொள்ள 
வேண்டுமானால்‌, தீயாகம்‌ ! தியாகம்‌!!! தியாகம்‌ !!! அம்மம்ம / எத்‌ 
தனை ஆயிரமுறைகள்‌ சொல்லினும்‌ பொருந்தும்‌. நினைக்க முடியாத 
எண்ணிக்கையற்ற கஷ்டங்கள்‌, பயங்கரமான இடுக்கிடும்‌  அபாயவகள, 
பிறர்‌ தூற்றும்‌ புன்‌ மொழிகள்‌, ஓய்விலா உழைப்பு, அறிவும்‌,செய 
இம்‌ கலந்த தயாகம்‌! அத்தகைய ஒரு சோமசுந்தரன்‌, மேல்‌ காட்‌ 
டில்‌ பிறந்திருந்தால்‌ சிலை செய்து நிறுத்‌ தி வணங்குவர்‌. . 

பலக்‌ காட்சிகளிலும்‌, பலப்‌ போட்டிகளிலும்‌ - வித்தியாசங்கள்‌ 
இருக்கின்றன. இன்று குமாரகோஷ்‌ எண்பது மணி நேரம்‌ நீந்தும்‌ 
ஆற்றல்‌ படைத்தவர்‌. இவரால்‌ 200 பவுண்டி கனம்‌ அக்கமுடி.யு 
மென நீங்கள்‌ நம்புகிறீர்களா? 900 பவுண்டுகள்‌ தாக்கக்கூடிய ஒருவர்‌ 
குமாரகோஷ்‌ வேலையை ஒரு பகுதியேனும்‌ செய்துமுடிக்கஇயலுமா? 
படிப்பில்‌ பல பகுதிகள்‌ இருப்பதுபோல பயிற்சி வி தங்களிலும்‌ 
பல பகுதிகள்‌ இருக்கின்றன. எந்தப்பகுதியில்‌ யார்‌ உரியவாறு 
தேர்ச்சி பெற்திருச்சிறார்க2ீளா அவைகளுக்கேற்றவாறு நாம்‌ மதிப்‌ 


புக ரமவண்டும்‌. இல்லையேல்‌ கலைகள்‌ வளரா. 


நமது ஜன சமூகத்தின்‌ ஜீவசக்தி தற்காலம்‌ தாழ்ர்திருப்பது 
போல்‌ வேறு எக்காலத்திலும்‌ தாழ்ந்திருந்த தில்லை. இத்தாழ்மைக்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


6 
| ஓ 

கும்‌, வறுமைக்கும்‌ சவாப்தாரி யா] அறிஞாகளா? செல்வார்களா? 
அரசாங்கமா? ஜனத்தலைவா்களா ? எவராயிருக்தாலும்‌ சரி; கடந்த 
கால நடைமுறைக்‌ குற்றத்தைப்‌ பிரஸ்தாபிப்பதில்‌ எதிர்பார்க்கும்‌ 
பயன்‌ முழுதும்‌ நமக்குக்‌ இடைக்கப்போவதில்ல்‌, பயன்‌ உடைக்கும்‌ 
வண்ணம்‌ நாம்‌ எல்லோரும்‌ ஒன்று சேர்ந்து ஓஒச்துழைக்தாக 
வேண்டும்‌. 

தற்போது இவ்வியக்கத்‌ திற்கு முக்கியஸ்‌ தானங்களாயுளளவை 
பத்திரிகைகளும்‌ பள்ளிக்கூடங்களுமாகும்‌, பத்திரிகை ஆசிரியர்கள 
இதுபற்றி ஈன்குகவனி த்து தங்கள்‌ தங்கள்‌ பத்‌ திரிகையில்‌ இதற்குப்‌ 
பிரதான இடம்‌ ஒதுக்கித்தரவேணடும்‌, இம்மாதிரி விஷயங்களைப்‌ 
பிரசுரிப்பதில்‌ ஆசிரியர்கள்‌ ஆர்வமுளளவர்களாயிருக்கவேண்டும்‌. 
இது விஷயத்தில்‌ பொது மக்கள்‌ கவனம்‌ திரும்புமாறு உணரவுண்‌ 
டாக்கும்‌ சித்திரங்களும்‌ வெளிவரவேண்டும்‌, மக்கள்‌ நன்மைக்கு 
உழைக்கும்‌ பத்திரிகைகள்‌ இது விஷயத்தில்‌ அலட்சியம்‌ செய்யக்‌ 
கூடாது. பொதுவாகச்‌ சொல்லப்போனால்‌ பத்திரிகைகள்‌ இதற்கு ' 
முக்யெஸ்கானம்‌ அளிக்கவேண்டும்‌. அப்படி இடமளித்து வரும்‌ 
பத்‌ திரிகைகளை நாரம்‌ போற்றுகிறோம்‌. இனனும்‌ இதுபறறித 
தமிழ்ப்‌ பத்திரிகாசிரியாகள்‌ முக்கிய செத்தை எடுத்துக்‌ கொள்ளுதல்‌ 
அவசியமாகும்‌, மேல்‌ நாட்டில்‌ இதற்கெனத்‌ தனிப்பத்திரிகைகள்‌ 
உள்ளன, நம்‌ நாட்டில்‌ தோன்றுவதும்‌ மறைகன்றது, இதற்கு ' 
உடற்பயிற்சியிலற்பட்ளெள மந்தம்தான்‌ காரணமாகும்‌, இது விஷ 
யத்‌ இல்‌ ஆசிரியர்களும்‌ அப்படித்தான்‌, அதனால்தான்‌ ஆசீரியாக 

க்கும்‌ இவ்விஷயம்‌ ருசிப்பதில்லை: .ஆனால்‌, இப்போதுவெளிநாட்‌ 

க்செய்‌ திகள்‌ ௬௪ ஊட்டி வருகின்றன. | 

மேலே நாம்‌ கோரும்‌ நலன்களை விடாமுயற்சியினாலும்‌ ஒத்‌ 
அழைப்பினாலுந்தான்‌ பெற முடியும்‌. முதலில்‌, இதற்குரிய 
ஞான த்தை நமது ஜன சமூகம்‌ அடைவதற்குரிய எல்லா ஏற்பாடு 
களையும்‌, உற்சாக மூட்டத்தக்க ருசிகரமான வழிகளில்‌ செய்தாக 
வேண்டம்‌. இதற்கு இம்மாதிரி முயற்சிகள்‌, பிரசாரங்கள்‌ பயன 
தருவன என்பதில்‌ ஐயமில்லை. 


எனது உள்ளக்‌ இடக்கையை உள்ளவாறு எடுத்துரைக்கச்‌ 
சந்தர்ப்பம்‌ அளித்த இந்த மகாநாட்டு கிர்வாகிகளுக்கும்‌ உங்களுக்‌ 
கும்‌ மீண்டும்‌ எனத தாழ்மையான வணக்கம்‌ உரியதாகுக ! 


சுபம்‌ : சுபம்‌ ! சுபம்‌ !!! 


Digitized By Roja Muthiah Research Library 








Digitized By Roja Muthiah Research Library 


